Kerala Gazette No . 21 dated 27th May, 2014 . 
PART I 


Section iii 


GOVERNO 


NMENT OF 


பெயின் 


WE KERALA 


கேரள அரசு 
சட்ட ( சட்டமியற்றல் - ஐ ) துறை 
அறிக்கை 

2013 ஜூலை 26 
எண் 7918 / ச . இ . ஐ . 2 / 2013/ சட்ட ம் . திருவனந்தபுரம் , 

1935 சிராவணம் 4 . 


2013 ஜூலை 25ஆம் தேதி கேரள ஆளுநரால் விளம்பர அறிக்கை 
செய்யப்பட்ட பின்வரும் அவசரச்சட்டம் பொதுமக்களின் அறிவிற்காக இதனால் 
பிரசுரம் செய்யப்படுகிறது . 


ஆளுநரின் ஆணைப்படி , 

சி . ரமணி , 
சட்டத்துறை சிறப்புச்செயலர் . 


2013- ன் அவசரச்சட்ட ம் எண் 46 


2013 - ன் கேரள வேளாண்மை பல்கலைக்கழக 

(திருத்த ) அவசரச்சட்டம் 
இந்தியக்குடியரசின் அறுபத்திநான்காவது ஆண்டில் கேரள ஆளுநரால் 
விளம்பர அறிக்கை செய்யப்பட்டது . 

1971 - ன் கேரள வேளாண்மை பல்கலைக்கழக சட்டத்தை மீண்டும் 
திருத்தம் செய்வதற்குரிய ஒரு அவசரச்சட்டம் . 

முகவுரை. - 1971 - ன் கேரள வேளாண்மை பல்கலைக்கழக சட்டம் 
(1971 - ன் 33 ) பின்வரும் தேவைகளுக்காக திருத்தம் செய்வது உகந்ததாக 
இருப்பதாலும் ; 


கேரள மாநில சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் இல்லாததாலும் தாம் 
துரித நடவடிக்கை எடுக்கத்தேவையான சூழ்நிலைகள் தற்போது உள்ளனவென 
கேரள ஆளுநர் புரிந்துகொண்டிருப்பதாலும் ; 

தற்போது , எனவே இந்திய அரசியலமைப்பின் 213 - வது விதித்தொகுப்பின் 
உட்பிரிவு (1) - ஆல் வழங்கியுள்ள அதிகாரங்களைப் பயன்படுத்தி கேரள 
ஆளுநரால் பின்வரும் அவசரச்சட்டம் விளம்பர அறிக்கை செய்யப்படுகிறது . 

1 . சுருக்கப்பெயரும் தொடக்கமும் . -- (1 ) இந்த அவசரச்சட்டம் 2013 - ன் 
கேரள வேளாண்மை பல்கலைக்கழக (திருத்த ) அவசரச் சட்டம் என 
அழைக்கப்படலாம் . 

( 2 ) இது 2012 மார்ச் 26ஆம் தேதி அமலுக்கு வந்ததாக 
கருதப்படவேண்டும் . 

2 . 1971 - ன் 33வது சட்டம் தற்காலிகமாக திருத்தம் செய்யப்படல். - இந்த 
அவசரச்சட்டம் அமலில் இருக்கும் காலயளவில் 1971- ன் கேரள வேளாண்மை 
பல்கலைக்கழக சட்டம் (1971- ன் 33) (இதற்குப்பிறகு முதன்மைச்சட்டம் என்று 
அழைக்கப்படும் ) . பிரிவு 3 - ல் குறிப்பிடப்பட்டுள்ள திருத்தங்களுக்கு உட்பட்டு 
அமலில் உள்ளதாகும் . 

3 . பிரிவு 42 - ல் திருத்தம் . -- முதன்மைச் சட்டத்தின் பிரிவு 42 - ன் 
துணைப்பிரிவு (5) - ல் " ஐம்பத்தைந்து வயது என்ற சொற்களுக்குப் பதிலாக 
" ஐம்பத்தாறு வயது என்ற சொற்கள் சேர்க்கப்படவேண்டும் 


நிகில் குமார் , 


ஆளுநர் . 


